﻿224. நீங்கள் நன்மை செய்வதற்கும், (இறைவனை) அஞ்சுவதற்கும், மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் தடையாக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ் (வின் பெயர்)தனைப் பயன்படுத்தாதீர்கள். அல்லாஹ்  செவியுறுபவனும் அறிந்தவனும் ஆவான்.
225. நீங்கள் செய்த அர்த்தமற்ற சத்தியங்களுக்காக உங்களை அல்லாஹ்  தண்டிக்கமாட்டான். மாறாக, உங்களுடைய உள்ளங்கள் முடிவெடுத்தவற்றின் காரணமாகவே உங்களைத் தண்டிப்பான். அல்லாஹ்  மன்னிப்பவனும், சகிப்புத் தன்மை மிக்கவனும் ஆவான்.
----------------------------------------------------------------
நாங்கள் நன்மை செய்யமாட்டோம்; இறைவனை அஞ்சி நடக்கமாட்டோம்; மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தமாட்டோம் என்றெல்லாம் நன்மைகளுக்குத் தடையாக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ் வின் பெயரைப் பயன்படுத்தாதீர்கள் என்று முந்திய வசனம் (224) கூறுகிறது.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: உங்களில் செல்வமும் வளமும் உடையோர், "உறவினர்களுக்கும், ஏழைகளுக்கும், அல்லாஹ் வின் பாதையில் நாடு துறந்(து "ஹிஜ்ரத்" செய்)தோருக்கும் உதவி புரியமாட்டோம்" என்று சத்தியம் செய்ய வேண்டாம். (24:22)
இத்தகைய தவறான சத்தியம் செய்து அதில் நீடித்திருப்பதானது, அதை முறித்துவிட்டுப் பரிகாரம் செய்வதைவிடப் பெரும் பாவமாகும். ஆகவே, இத்தகைய சத்தியத்தைச் செய்தவர், உடனே அதை முறித்துப் பரிகாரம் காண வேண்டும்.

நன்மைக்குத் தடையாகச் சத்தியம் செய்யாதீர் 
----------------------------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உங்களில் ஒருவர் தம்முடைய குடும்பத்தாரை(ப் பாதிக்கும் விஷயம்) குறித்துத் தாம் செய்த சத்தியத்தில் பிடிவாதம் காட்டுவதானது, அல்லாஹ் விடம் (அந்தச் சத்தியத்தை முறித்துவிட்டு) அதற்காகத் தம்மீது அல்லாஹ்  விதித்த பரிகாரத்தைச் செலுத்துவதைவிடப் பெரும் பாவமாகும்.
இந்த வசனத்திற்கு (224) இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கம் அளிக்கையில், "நன்மை செய்யாமலிருக்க, நீ செய்த சத்தியத்தை ஒரு காரணமாக ஆக்கிவிடாதே. மாறாக, உனது சத்தியத்(தை முறித்துவிட்டு, சத்தியத்தை முறித்த)துக்கான பரிகாரத்தைச் செலுத்திவிட்டு, அந்த நன்மையைச் செய்" என்று கூறினார்கள். இக்கருத்திற்குப் பின்வரும் நபிமொழி வலுவூட்டுகிறது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  நாடினால், நான் ஒரு சத்தியம் செய்து, பின்னர் (அதைக் கைவிட்டுவிட்டு) மற்ற (ஒன்றைத் தேர்ந்தெடுப்ப)தே (அதைவிடச்) சிறந்தது என்று நான் கருதினால், அல்லாஹ் வின் மீது ஆணையாக! எது நன்மையோ அதையே நான் செய்வேன். அந்தச் சத்தியத்(தை முறித்துவிட்டு அ)திலிருந்து விடுபட்டுவிடுவேன்.
மற்றொரு ஹதீஸில் நபித்தோழர் அப்துர் ரஹ் மான் பின் சமுரா (ரலி) அவர்களிடம் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்:
அப்துர் ரஹ் மான் பின் சமுராவே! தலைமைப் பதவியை நீயாகக் கேட்காதே. (நீ) கேட்காமலேயே அது உனக்கு வழங்கப்பெற்றால், அதில் உனக்கு (இறை) உதவி வழங்கப்படும். (நீ) கேட்டதன் பேரில் அது உனக்கு வழங்கப்பெற்றால் அத்தோடு நீ (தனிமையில்) விடப்படுவாய். (இறையுதவி கிடைக்காது.) நீ ஒரு சத்தியம் செய்து, பின்னர் அது அல்லாத வேறொன்றை அதைவிடச் சிறந்ததாக நீ கருதினால், எது சிறந்ததோ அதைச் செய்துவிட்டு, உனது சத்தியத்(தை முறித்த)துக்கான பரிகாரத்தைச் செய்துவிடுக.
மற்றொரு நபிமொழியில், "ஒருவர் சத்தியம் ஒன்றைச் செய்து, பின்னர் அது அல்லாத வேறொன்றை அதைவிடச் சிறந்ததெனக் கருதினால், தாம் செய்த சத்தியத்(தை முறித்துவிட்டு, சத்தியத்தை முறித்த)துக்கான பரிகாரத்தைச் செலுத்திவிடட்டும்; எது சிறந்ததோ அதைச் செயல்படுத்தட்டும்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.

அர்த்தமற்ற சத்தியங்கள் ("யமீனுல் லஃக்வு")  
-------------------------------------------------
அடுத்த வசனத்தில் (225), "நீங்கள் செய்த அர்த்தமற்ற சத்தியங்களுக்காக உங்களை அல்லாஹ்  தண்டிக்கமாட்டான்" என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது உங்களிடமிருந்து வெளிவரும் (தற்செயலான) அர்த்தமற்ற சத்தியங்கள் மூலம் அல்லாஹ்  உங்களைக் கட்டுப்படுத்தவோ, அதற்காகத் தண்டிக்கவோ மாட்டான். அர்த்தமற்ற சத்தியங்கள் என்பவை, சத்தியம் செய்பவர் உள்ளத்தால் நாடிச் செய்யாத சத்தியங்கள் ஆகும்.
இன்னும் சொல்வதானால், உறுதிப்படுத்தவோ, ஊர்ஜிதம் செய்யவோ வேண்டும் என்ற நோக்கம் ஏதுமின்றி (போகிற போக்கில்) வழக்கமாக நாவில் வெளிவரும் சத்தியங்களே அர்த்தமற்ற சத்தியங்களாகும். இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒருவர் சத்தியம் செய்யும்போது "(அறியாமைக் காலத்தில் தெய்வங்களாகக் கருதப்பட்ட) "லாத்"தின் மீது சத்தியமாக என்றோ, "உஸ்ஸா"வின் மீது சத்தியமாக" என்றோ (தம்மையும் அறியாமல்) கூறினால், உடனே (அதற்குப் பரிகாரமாக) "லா இலாஹ இல்லல்லாஹ் " (அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை) என்று சொல்லட்டும்.
அறியாமைக் காலத்திற்கு நெருக்கமாக இருந்து, இஸ்லாத்தைத் தழுவிய சிலரிடம் நபி (ஸல்) அவர்கள் மேற்கண்டவாறு கூறினார்கள்.
அறியாமைக் காலத்தில் "லாத்"தின் மீது சத்தியம் செய்துவந்த அவர்களது நாவில், இப்போதும் அதே பெயர் அவர்களையும் அறியாமல் வரத் தொடங்கியது. ஆகவே, அதற்குப் பரிகாரமாக அமையட்டும் என்பதற்காக, ஏகத்துவ உறுதிமொழியை உடனடியாகக் கூறும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஆக, இது போன்ற அர்த்தமற்ற சத்தியங்களைச் செய்வதால் அல்லாஹ்  தண்டிக்கமாட்டான்.
எனவேதான், இதைத் தொடர்ந்து, "மாறாக, உங்களுடைய உள்ளங்கள் முடிவெடுத்தவற்றின் காரணமாகவே உங்களைத் தண்டிப்பான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதையே வேறொரு வசனத்தில், "நீங்கள் திட்டமிட்டுச் செய்த சத்தியங்கள் மூலமே உங்களைத் தண்டிப்பான்" (5:89) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.

இரண்டு வகை சத்தியங்கள் 
------------------------------------
ஆயிஷா (ரலி) அவர்கள், "அர்த்தமற்ற சத்தியங்கள்" என்பது குறித்து இரண்டு விதமாக விளக்கம் அளித்துள்ளார்கள்:
1. மக்கள் தங்கள் உரையாடலில் ஒருவரை ஒருவர் மறுத்துப் பேசும்போது, "லா வல்லாஹி" (இல்லை; அல்லாஹ் வின் மீது ஆணையாக!) என்றும், "பலா வல்லாஹி" (ஆம்; அல்லாஹ் வின் மீது ஆணையாக!) என்றும், "கல்லா வல்லாஹி" (அவ்வாறில்லை; அல்லாஹ் வின் மீது ஆணையாக!) என்றும் (சாதாரணமாகக்) கூறுவர். இவ்வாறு ஒருவரை ஒருவர் மறுத்துப் பேசும்போது சத்தியம் செய்வார்கள்; திட்டமிட்டு மனப்பூர்வமாக அந்தச் சத்தியத்தைச் செய்திருக்கமாட்டார்கள்.
ஓர் அறிவிப்பில் ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அர்த்தமற்ற சத்தியம்" என்பது வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் செய்யப்படும் சத்தியமாகும். ஒருவர் "லா வல்லாஹி" (இல்லை; அல்லாஹ் வின் மீது ஆணையாக!) என்றும், "பலா வல்லாஹி" (ஆம்; அல்லாஹ் வின் மீது சத்தியமாக!) என்றும் கூறுவார். இத்தகைய சத்தியங்களை முறிப்பதால் அதற்காகப் பரிகாரம் செலுத்த வேண்டியதில்லை.
மாறாக, ஒன்றைச் செய்தே தீருவது என்று முடிவெடுத்து, உளப்பூர்வமாக அதற்காகச் சத்தியம் செய்துவிட்டுப் பின்னர் அதைச் செய்யாமல் இருக்கும்போதுதான் (சத்தியத்தை முறித்ததற்கான) பரிகாரம் செய்ய வேண்டும்.
2. ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: உங்களில் ஒருவர் நடந்து முடிந்த ஒரு விஷயம் குறித்துச் சத்தியம் செய்கிறார். அதில் தாம் சொன்னது உண்மைதான் என்று அவர் கருதுகிறார். ஆனால், அவர் சத்தியம் செய்ததைப் போன்று உண்மை நடப்பு இல்லை. (இதுவே அர்த்தமற்ற சத்தியம் ஆகும்.)
மற்றோர் அறிவிப்பில், “எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஒரு விஷயம் தொடர்பாக ஒருவர், "லா வல்லாஹி" (இல்லை; அல்லாஹ் வின் மீது சத்தியமாக!) என்றோ, "பலா வல்லாஹி" (ஆம்; அல்லாஹ் வின் மீது சத்தியமாக!) என்றோ சத்தியம் செய்கிறார். அதில் தாம் உண்மை உரைப்பதாகவே அவர் நினைத்தார்.
ஆனால், அவர் சத்தியம் செய்ததைப் போன்று அந்த விஷயம் நடக்கவில்லை. (இதுவே அர்த்தமற்ற சத்தியம் ஆகும்)" என்று ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இப்ராஹீம் (ரஹ் ) அவர்கள் கூறுகையில், "ஒருவர் ஒரு விஷயம் குறித்துச் சத்தியம் செய்துவிட்டுப் பின்பு அ(வ்வாறு சத்தியம் செய்த)தை மறந்துவிடுகிறார். இதுவே அர்த்தமற்ற சத்தியம் ஆகும்" என்று தெரிவித்தார்கள்.
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "இன்னின்ன செயல்களை நான் செய்யாவிட்டால் அல்லாஹ்  எனது பார்வையைப் பறித்துக்கொள்ளட்டும்" என்றோ, "நான் நாளைக்கு உன்னிடம் வராவிட்டால் அல்லாஹ்  என்னை ஏழையாக்கட்டும்" என்றோ ஒருவர் (தமக்கெதிராகத் தாமே சாபமிடும் வகையில்) கூறுவதுதான் "அர்த்தமற்ற சத்தியம்" ஆகும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "கோபம் கொண்ட நிலையில் நீ செய்யும் சத்தியமே அர்த்தமற்ற சத்தியமாகும்" என்று கூறினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "அர்த்தமற்ற சத்தியம்" என்பது அல்லாஹ்  உனக்கு அனுமதித்த ஒன்றை நீயாகத் தடை செய்துகொள்வதற்காகச் செய்யும் சத்தியம் ஆகும். அவ்வாறான சத்தியத்(தை முறித்த)துக்காகப் பரிகாரம் செலுத்துவது உன்மீது கடமையில்லை. இவ்வாறே சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அன்சாரிகளில் இரு சகோதரர்களிடையே வாரிசுரிமை உறவு இருந்தது. அவர்களில் ஒருவர் தம் பங்காளியிடம் (தமது) பாகத்தை(த் தருமாறு) கேட்டார். அதற்கு அவர், "இனிமேல் பாகப் பிரிவினையைப் பற்றி என்னிடம் நீ கேட்டால், (உன்னோடு நான் ஒருபோதும் பேசமாட்டேன்.) என் செல்வங்கள் யாவும் கஅபாவின் பராமரிப்பு(ச் செலவு)க்கே போய்ச் சேரும்" என்று கூறினார்.
அ(வ்வாறு சத்தியம் செய்த)வரிடம் உமர் (ரலி) அவர்கள், "கஅபாவுக்கு உமது செல்வம் எதுவும் தேவையில்லை. எனவே, நீர் செய்த சத்தியத்(தை முறித்துவிட்டு, சத்தியத்தை முறித்த)துக்கான பரிகாரத்தைச் செய்வீராக. உம்முடைய சகோதரரிடம் உரையாடுவீராக.
ஏனெனில், "உம்மைப் போன்று சத்தியம் செய்தவருக்கு அவரது சத்தியம் நிகழாது" என்றும், "இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயத்திலும், உறவை முறிக்கும் விஷயத்திலும், உமக்குச் சொந்தமில்லாத பொருளிலும் நேர்த்திக்கடன் செய்தல் என்பது கிடையாது" என்றும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன்" என்று கூறினார்கள்.
அடுத்து "உங்களுடைய உள்ளங்கள் முடிவெடுத்தவற்றின் காரணமாகவே உங்களைத் தண்டிப்பான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி), முஜாஹித் (ரஹ் ) உள்ளிட்ட பலர் கூறுகையில், "ஒரு விஷயத்தில் தாம் பொய்யுரைக்கிறோம் என்று தெரிந்துகொண்டே, திட்டமிட்டு அது குறித்து ஒருவர் சத்தியம் செய்வதை இத்தொடர் குறிக்கிறது" என்று கூறியுள்ளனர்.
இத்தொடரைப் போன்றே, "நீங்கள் திட்டமிட்டுச் செய்த சத்தியங்கள் மூலமே உங்களைத் தண்டிப்பான்" (5:89) என்ற தொடரும் அமைந்துள்ளது என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் உள்ளிட்டோர் கூறியுள்ளனர்.
அடுத்து "அல்லாஹ்  மன்னிப்பவனும், சகிப்புத் தன்மை மிக்கவனும் ஆவான்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது தன் அடியார்க(ள் செய்யும் குற்றங்க)ளை அல்லாஹ்  சகித்துக் கொள்கின்றான்; அவர்களை மன்னிக்கின்றான்.
